GOVERNMENTOF TAMIL NADU 

2019 


(Regd . No . TN /CCN / 467 / 2012 -14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


NT OF 


AMIT 


. 


. ? 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NMENT 


EGUVERN 


YIT 


NADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TRIUMPH 


No. 17 ] 


CHENNAI, WEDNESDAY , APRIL 24 , 2019 
Chithirai 11 , Vikari, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Tribunal for Adjudication . .. 


442 -443 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Charitable Endowments Act. — Vesting of 

Properties and Scheme for Administration 
relating to " The Shri N .K . Narayanasamy 
Pancharathinam Charitable Endowment 
Fund" tenable in Government Arts College 
Melur, Madurai District .. 


442 


[441] 


D . T.P . — 11- 2 (17) — 1 


442 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHER EDUCATION DEPARTMENT 


THE SCHEDULE . 


Vesting of Properties and Scheme for Administration 1. The fund shall be called " The Shri N .K . Narayanasamy 

relating to " The Shri N . K . Narayanasamy Pancharathinam Charitable Endowment Fund " atGovernment 
Pancharathinam Charitable Endowment Fund " tenable Arts College ,Melur, Madurai District. 
in Government Arts College Melur, Madurai District 
under the Charitable Endowments Act. 

2 . The fund shall be administered by the Endowment 

Committee , Government Arts College , Melur , Madurai District . 
[ G . O . MS. No . 318 , Higher Education (D2) , 21st December 
2018 , மார்கழி 6 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

3 . From and outof the annual interest accruing on the said 

fund, the prize shall be given to the top ranker of B .A . English 
No.II( 2 )/HE/ 317 / 2019. --In the matter of the Charitable Literature course among the current batch students . who 
Endowments Act , 1890 (Central Act VI of 1890 ) and in the completed the course at Government Arts College , Melur . 
name of " The Shri N . K . Narayanasamy Pancharathinam Madurai district . 
Charitable Endowment Fund " ( hereafter referred to as "the 
said Endowment " ) tenable in Government Arts College , Melur , 

4 . If more than one student secures the same marks , the 
Madurai District-625 106 . 

prize shall be equally distributed among them . 
I.VESTING OF PROPERTIES . 

5 . The mode by which the interest amount shall be given 

to the studentmay be specified by the administration . 
WHEREAS , an application has been made to 
the Government of Tamil Nadu under clause (b ) 

6 . The unutilized amount of the interest may be added to 
of sub - section ( 1 ) of Section 

66 

of the 
of the Charitable 

Charitable the corpus of the said fund. 
Endowments Act , 1890 (Central Act VI of 1890 ) by 

7. The decision of the administrator will be final , in all 
Prof. N . Asokarajan , residing at No. 2A1, C .M . S . Nagar, 

matters relating to the administration of the said fund. 
Cumbum , Theni District- 625 516 , the donor of the said 
Endowment for vesting the property specified in the Schedule 8 . The amount of the said fund shall be vested and 
below , in the Treasurer of Charitable Endowments , Chennai , reinvested in Government securities . 
appointed under Section 3 of the said Act for the State 
of Tamil Nadu , the Governor of Tamil Nadu , in exercise of 

MANGAT RAM SHARMA, 
the Powers conferred by Section 4 of the said Act, hereby 

Principal Secretary to Government. 
orders that the said property be vested in the Treasurer 
aforesaid , and be held by him and his successors in office, 
subject to the provisions of the said Act and the Rules , 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
which from time to time, may be or shall be made or 

Disputes between Workmen and Managements referred 
deemed to have been made thereunder and subject to the 

to Industrial Tribunal for Adjudication . 
conditions setforth in the Scheme settled under Section 5 of 
the said Act, for the administration of the said Endowment. ஆர்கிட் கெமிக்கல்ஸ் & பார்மாசூட்டிகல்ஸ் லிமிடெட் ., ஆலத்தூர் 
THE SCHEDULE 

[ அரசாணை (டி ) எண் 187, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( அ2)த் துறை , 29 மார்ச் 2019, பங்குனி 15, விளம்பி , 
THE PROPERTY. 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050 ) 
Rs. 25 ,000/- (Rupees Twenty five thousand only ) 

No.II (2 ) LE / 318/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
II . SCHEME FOR ADMINISTRATION . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
WHEREAS , an application has been made to 

ஆலத்தூர் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இயங்கி வரும் 
the Government of Tamil Nadu under clause (b ) of 

ஆர்கிட் கெமிக்கல்ஸ் & பார்மாசூட்டிகல்ஸ் லிமிடெட் என்ற 
sub - section ( 1 ) of Section 6 of the Charitable Endowments 

நிர்வாகத்திற்கும் , ஆர்கிட் கெமிக்கல்ஸ் & பார்மாசூட்டிக்கல்ஸ் 
Act , 1890 (Central Act VI of 1890 ) by Prof . N . Asokarajan , 

எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
residing at No. 2A1, C . M .S . Nagar, Cumbum , Theni District 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
625 516 , the donor of the said Endowment specified மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் 
above , for settling a scheme for administration of the said தீர்ப்ப க்காக அனுப்பவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
Endowment, the Governor of Tamil Nadu , in exercise of the 

அவர்கள் கருதுவதாலும் ; 
powers conferred by sub - section ( 1 ) of Section 5 of the 
Charitable Endowments Act, 1890 (Central Act VI of 1890 ), 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
hereby settles the Scheme setforth in the schedule below ( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
for the Administration of the Said Endowment and appoints வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
the Endowment Committee , Government Arts College Melur, தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
Madurai -625 106 to administer the property . The Scheme தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
shall come into operation from the date of publication of இதனால் ஆணையிடுகிறார் . 
this Notification in the Tamil Nadu Government Gazette . 


(மத்திய சட்டம்னியிலும் வழங்கியுள்ள அன்ன தகராறு, தென் 


Apr . 24 , 2019 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


443 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 
ஆர்கிட் கெமிக்கல்ஸ் & பார்மாசூட்டிகல்ஸ் லிமிடெட் 
என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 750 ஊழியர்களுக்கு 
2014 - 2015 - ஆம் ஆண்டிற்கு தலா 20 % போனஸ் தொகை மற்றும் 
ரூ . 50 , 000 / - கருணைத்தொகையும் வழங்க வேண்டும் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


